தமிழ்நாடு அரசு 

2022 


தமிழ் 


எண் 46 ] 


சி 


வ.எண் . 


( 1 ) 

1 


SE 


வாய்மை 


யே 


த 


வெல்லும் 


1975 ம் ஆண்டு தமிழ்நாடு சங்கப் பதிவுச் சட்டம் பிரிவு 44 ( 4 ) -ன் படி சிதம்பரம் மாவட்டப் பதிவாளர் அலுவலகத்தில் செயல்படாத 
சங்கங்களை சங்கப் பதிவேட்டிலிருந்து நீக்கம் செய்தது பற்றிய அறிவிக்கை 


சிதம்பரம் , 

2022 செப்டம்பர் 20 . 


( ந.க. எண் . 1789 / அ 3 / 2021 . ) 

கீழே குறிப்பிட்டுள்ள சங்கமானது , தமிழ்நாடு சங்கப் பதிவுச் சட்டம் பிரிவு 16 ( 3 ) ( பி ) ன் படி கோர்வை செய்ய வேண்டிய அறிக்கைகளைக் 
கடந்த 3 ( மூன்று ) நிதி ஆண்டுகளுக்கு மேல் கோர்வை செய்யாமல் இருப்பதைத் தமிழ்நாடு அரசிதழ் எண் . 9 நாள் 21.08 . ஏற்கனவே 
பிரசுரிக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து , 1975 ஆம் ஆண்டு தமிழ்நாடு சங்கப் பதிவுச் சட்டம் பிரிவு 44 ( 4 ) ன்படி செயல்படாத சங்கங்களாக 
கருத வேண்டியுள்ளதால் , தமிழ்நாடு அரசிதழில் இவ்வறிவிப்பு வெளியிடப்பட்ட 3 ( மூன்று ) மாதங்களுக்குள் மேற்க்கண்ட அறிக்கைகளைக் 
கோர்வை செய்யாமைக்கு தகுந்த காரணம் அளிக்கப்படவில்லையெனில் , சங்கப் பதிவேட்டிலிருந்து பதிவு நீக்கம் செய்யப்படும் என 
அறிவிப்பு பிரசுரமானது . அதனைத் தொடர்ந்து ஐந்து மாதங்களுக்கு மேலாகியும் இது குறித்து முகாந்திரம் மற்றும் எவ்வித மறுப்பும் 
வரப்பெறாமையால் கீழ்க்கண்ட சங்கங்கள் செயல்படவில்லை என தீர்மானித்து தமிழ்நாடு சங்கப் பதிவுச்சட்டம் பிரிவு 44 ( 4 ) ன்படி சங்கப் 
பதிவேட்டிலிருந்தும் நீக்கம் செய்யப்படுகிறது . 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ .0.80 காசு . 


சங்கத்தின் பதிவு 
எண் . மற்றும் வருடம் 

( 2 ) 

45/2020 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


சென்னை , புதன்கிழமை , நவம்பர் 16 , 2022 
ஐப்பசி 30 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 

பகுதி VI— பிரிவு 1 இன் இணைப்பு 

துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


DTP - VI - I - T - Sup , ( 46 ) -1 


சங்கத்தின் பெயர் மற்றும் முகவரி 
( 3 ) 

சேத்தியாத் தோப்பு டாக்டர் எம்.ஜி.ஆர் ரெக்ரியேஷன் கிளப் , நெ . 6/1 , மேல்நிலைப்பள்ளி சாலை , 
சேத்தியாத்தோப்பு , புவனகிரி வட்டம் -608 792 . 


ச . மகாலட்சுமி , 

சங்கங்களின் பதிவாளர் மற்றும் , 

மாவட்டப் பதிவாளர் ( நிர்வாகம் ) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


